THE 


BHARAT SCOUTS & GUIDES 
BULLETIN... 





a ee rN LA, 
a TT 
—--— 


Vol. 12 OCTOBER 196i No. 7 


ee 
ee படட யய. 
ee கரவ maamaa 








OURSELVES. 


The Tenth Annual Meeting of the Bharat Scouts 
and Guides, Madras State, was held on September 30, 
1961 at the State Headquarters, Wenlock Park, 
Triplicane, Madras-5, when the Annual Report, Audited 
Statement of Accounts and the Budget for the year 
1961-62 were adopted. All the members felt the absence 
of the President, Sri C. Subramaniam,. who was away 
from Madras on his pressing official duties and the 
State Commissioner (Scouts), Sri N. D. Sundaravadivelu, 
who was touring in Russia to get himself acquainted 
with the Educational System followed in that Country. 
The proceedings, however, went off satisfactorily under 
the guidance of the State Chief. Commissioner, Sri K. 
Venkataswami Naidu, and the State Commissioner 
(Guides) Srimathi D. L. Gopal Ratnam. 


The Scouts and Guides of the Madras State will feel 
jubilant over the decision arrived at by the Association 
that there will be a State Jamboree in December 1962. 
It is well over 35 years since a Jamboree was conducted 
in our State. The last Jamboree was conducted in 
Madras in 1925 when Dr. Besant, Founder of the 
Scout Movement in South India and Lord Baden-Powell, 
Founder of the International Boys. Association, were 


0 THE BHARAT SCOUTS 
2 AND GUIDES BULLETIN 


த 
ல்‌ த Mee mre er 








present. It was a great occasion for the Scouts and 
Guides to get-together and live under canvas. This 
Jamboree will, it is hoped, be a great occasion too. 


It isa happy augury that 373 Panchayat Unions 
have begun to function from October 2, 1961. The 
Government of Madras has suggested to the Panchayat 
Unions to provide some amount for the advancement of 
Scouting and Guiding in Panchayat Unions. Some 
Panchayat Unions took up the cue and have provided 
some amounts in their budget for the training of the 
teachers in their Schools as Cubmasters and Flock 
Leaders. They are also very earnest that the benefit 
of Scout and Guide training should go into the villages 
also. The Bharat Scouts and Guides, Madras State, 
will have to shoulder a great responsibility in training 
adequate number of Cubmasters and Flock Leaders who 
willin turn introduce Scouting and Guiding into the 
villages. 


LAL PPDDPLD DDS PD IPP AAP PADD DED DAD PPD DEE LDP PLDDL PIL SDE P DPD DP LL 
ONE MAN-ONE JOB-TOO LONG. 


I suppose all of us know men in Scouting who have been in 
one job too long. Surely there must be movement of men in a 
movement. New men in old jobs bring fresh outlooks and varied 
approaches to old problems. Few men are blessed with the ability to 
be a hundred per cent effective a hundred per cent of the time. A 
change of pace is frequently helpful in any movement. 


How long have the key people in your part of the Scout 
Movement been on the job? 


~-WORLD SCOUTING BULLETIN. 


POP PLIL GL IPL ELL DPLLADLLOD IIL IDL PLD PDA தது CILILSDPIS SLA LD EOP LIE LD 


MADRAS STATE 
OCTOBER 1961 3 


me த்க்‌ 





eh ENTS அழு அதுக்கு... அ ண்‌! 
y ட ள்‌ பய ie a க ல்‌ கலாப = 
- ம்‌ et ae வலய ee பயம்‌ ee மெல்‌ வலை அதம்‌ பம. 


TO MAKE BEST CITIZENS AND NOBLEST WOMEN. 


Kumari G. R. Samuel, Headquarters Commissioner for 
Training (Guides). 


It is good to go back to the beginnings of our movement and 
think out what the Founder’s aim was for Girl Guides. In a rapidly 
changing world like ours, with so many distractions and organisa- 
tions for youth, what is distinctive about Girl Guides? I give the 
answer from the girl guide Gazette of 1917-from the infant period 
of our Movement and from the mouth of our Pioneers. 


_ ` The aims of this great organisation embrace every side of a 
girl’s life, physical, mental and moral. 


To make best citizens and noblest women, no side of life must 
be neglected, but each moulded and trained so as to preserve the 
balance of the whole. The Girl Guide scheme meets this all-round 
need by an all-round training. 


By means of exercises, games, out-door sports, etc., strength, 
ability, grace of form and good physique are produced andhealthy, 
robust women are the result. 


GAIN NOBILITY OF CHARACTER: 


Then, by keen observation and deductions from observations 
and the natural love of reading and acquiring knowledge being 
directed into right channels the mind is improved and enriched, 
and by being taught self-reliance and the use of investigation, the 
girls gain a strength and nobility of character which would never 
be realised under circumstances which donot call for independent 
effort and real concentration. 


The moral benefit is perhaps less easily definable. It consists 
in an influence of atmosphere pervading the whole course, and is 
More incidental, yet nevertheless as real and far-reaching as the 
others. The girls begin training as Girl Guides at the period of 


4 THE BHARAT SCOUTS 
AND GUIDES BULLETIN 


Te ee அம்‌ er rm ee ne ய a te ஆர்‌ Arr கை ட்‌ 





m m 


life when they are most full of enthusiasm and devotion to ideals. 
This must express itself in some direction, and if the truest and 
noblest ideals are put before them, the girls will inevitably 
aspire to attain them. | 


The aims, then, are of the loftiest, yet they are achieved by 


the simplest means. The scheme gives them what they want, 
something to do; and they tackle the work and play with zest, 


realising that they are doing something worth while for themselves 
and for others. By the system of co-operation ~ each for all and 
all for each-they gradually forget self and its interests in the wider 
sphere of duty to others. 


DISCIPLINE - THE VITAL FACTOR. 


Then discipline is a large factor of the movement. No character 
is strong which is void of control; self-discipline and obedience to 
external authority each have a place in this scheme. 


By instilling habits of cheerfulness, kindness, obedience, thrift 
purity, loyalty (and all the other points contained in Guide Law) 
all the finer traits of character are given scope while the less noble 
ones are eliminated. 


In fact, a perfect Guide is a perfect girl, and ina fair way to 
become a perfect woman and perfect mother.” 


We need to remember that our movement is not an organisation 
but a movement that ‘“ Moves’ with the times. While moving 


with the times we need to keep geared to the true aims of the 
Movement. 


MADRAS STATE 5 
OCTOBER 1961 








SELF EXAMINATION 


te 


Sri S. R. RAMACHANDRAN 


ene SP es 


Iam one of the very few fortunate persons who had the opportunity to 
join the Scout Movement especially the Rover Scout section. I was a member of 
the ‘VYASA ROVER CREW?’ for a number of years. Before the actual 
investiture ceremony i. e. before my being taken in as a full-fledged Rover Scout 
certain questions were posed before me and I was asked to ponder over them and 
find out the answers during the ‘‘ VIGIL”. The questions were so intstructive, 
exhaustive and illuminating that I could not forget them to this day, They are 
reproduced below (as far as my memory goes) for being thought over by 
everyone in the Scout movement. 


As we grow older, one realises that time passes more and more swiftly. 
Comparatively speaking life lasts only for a short time. Indeed it may end 
tomorrow nay even this night. Am I making the best use of my life that God 
has given me? Oram I frittering it away in doing nothing that counts, i. e. 
wasting it ? 


Am I working at things that are not doing good to anybody? 


PROMOTION IN MY CAREER 


Am I seeking too much of my own enjoyment, or money making or 
promotion in my career without trying to help others who need my help? 


Whom have I injured or hurt in my life? 
Can I make any amends? 

Whom have I helped in my life? 

Is there anyone else whom I can help.? 


We get no pay or reward for doing service but that makes us free men in 
doing it. We are not working for an employer but for good and at our 
convenience, which means that we are men. The Rover Scout Branch of the 
Scout movement is described as a ‘ Brotherhood of Service’. So if we join it we 
will get the opportunity of training for, and of doing, service in many ways 
that may not have been open fo us otherwise. 


Service is not for spare time only. We must be constantly on the loak- 
out for opportunities of being of service to somebody at all times. 


6 THE BHARAT SCOUTS 
AND GUIDES BULLETIN 


a pa கை கையக அவவ பனக ததத ல ட, 
amn a அடம்ஸ்‌ Se tS apaa e en a 
ப்‌ க்ப்‌ 


Am I joining the Rover Scout Branch only for the mere fun I can get 
out of it 7 


Am I determined to put real self sacrificing service into it? 


What do I mean by service? 


SUCCESS OF OUR SERVICE 


Do I really think of others also rather than of myself only in my plans 
and undertakings ? 


What kind of service am I best fitted to do at home and at work in my 
spare time ? 


As the saccess of our service depends toa great extent on our personal 
character. we ought to be disciplined in order that we may be a good influence 
On others. 


Am I determined to try and give up the bad habits acquired in the past? 
What are the weak points in my character? 
Am I absolutely honourable, thankful and trustworthy ? 


Am I loyal to God, my Country, my employers, my family, those under 
me, the Scout movement, to my friends and myself ? . 


Am I good tempered, cheery and kind-hearted towards others? 


Am I sober, clean living and plain speaking ? 
Have 1 the pluck and patience to stick it out when things go against me? 


Have I a mind of my own, or do I allow myself to be carried away by the 
persuasion of others ? 


KEEP OFF FROM TEMPTATION 


Am I strong minded enough to keep off from temptation of any kind 
whatsoever. 


If Iam weak in some of those things do I resolve more and more with 
God’s help to do my best to correct them in right earnest. 


May God give me the strength to go forward henceforth a real man, 
true citizen. 


I am greatly indebted to those elders who were responsible for such 
thoughts being put into my head then. l 


ADRAS STATE . 
NCTOBER 1961 7 





மறைந்த நம்‌ சுயம்பு 


வே. வைத்தியலிங்கம்‌, B.A, B.T., A.D.C.C., 
பொன்மலை 


—— nd 


1948 இல்‌ தஞ்சை மாவட்டத்தில்‌ உள்ள பூந்தோட்டத்தில்‌ 
காலஞ்‌ சென்ற திரு. K.S. சுந்திரேசன்‌ அவர்கள்‌ ஒரு பெரிய பயிற்சி 
முகாம்‌ நடத்தினார்‌. குருளையாசிரியருக்காக இரண்டும்‌, சாரண 
ஆசிரியருக்காக இரண்டும்‌, திரிசாரண முதல்வருக்காக ஓன்றுமாக 
ஐந்து பிரிவுகள்‌ அம்‌ முகாமில்‌ அடங்கியிருந்தன. தஞ்சை மாவட்டத்‌ 
திலுள்ள சாரணக்கலை வல்லுநர்‌ எல்லோரும்‌ அதில்‌ பணியாற்றினர்‌. 
குருசாயாசிரியர்‌ பயிற்சிப்‌ பிரிவு ஒன்றின்‌ பொறுப்பு எனக்குத்‌ தறப்‌ 
பெற்றிருந்தது. அக்காலை, தஞ்சை நண்பர்கள்‌ ஒரு புதிய சாரணத்‌ 
தோழரை அம்முகாமில்‌ அறிமுகப்படுத்தினர்‌. அவர்தான்‌ நம்‌ 
சுயம்பு. எனக்கு உதவியாக அவர்‌ அம்முகாமில்‌ தொண்டாற்றினார்‌. 
அன்று அவர்‌ மிக இளைஞர்‌. இயக்கத்திற்குப்‌ புதியவர்‌. .எனினும்‌ 
அவர்‌ காட்டிய ஆர்வமும்‌ பொறுப்புணர்ச்சியும்‌ பிற்காலத்தில்‌ ஒரு 
சிறந்த சாரணத்‌ தொண்டர்‌ ஆவார்‌ என்ற எண்ணம்‌ எங்கட்‌ 
கெல்லாம்‌ பிறந்தது, 


அன்று முதல்‌ அவர்‌ சாரணப்‌ பயிற்சியின்‌ ஒவ்வொரு பிரிவிலும்‌ 
தேர்ச்சி பெற முனைந்து, குருளையர்‌, சாரணர்‌, திரிசாரணர்‌ ஆகிய 
மூன்று பிரிவுகளின்‌ வனச்‌ சின்னங்களையும்‌ பெற்றார்‌. அவை பெற்ற 
தோடு அமையாது, எங்கெங்கெல்லாம்‌ புதிய கருத்துக்கள்‌ கிடைக்கு 
மோ, அங்கெல்லாம்‌ சென்று அறிந்தும்‌, புதிய நூல்களைக்‌ கற்றறிந்தும்‌, 
ஜயந்‌ தோன்றிய விடத்துத்‌ தக்காரை யணுகிக்‌ கேட்டறிந்தும்‌ ser 
சாரணக்கலையறிவைப்‌ பெருக்கி வந்தார்‌. 


தமிழகத்தில்‌ சாரண ஆசிரியர்களைப்‌ பயிற்றுவிக்கும்‌ ஆணை பெற்‌ 
றவர்களில்‌ ஒரு தனித்த இடத்தை இவர்‌ பெற்றிருந்தார்‌. காலஞ்‌ 
சென்ற திரு. K. S. சுந்திரேசன்‌, தான்‌ நடத்தும்‌ பயிற்சி முகாம்கட்டு 
உதவி புரிய வல்ல ஒருவரைப்‌ பெற எண்ணும்போதெல்லாம்‌ சுயம்பு 
வின்‌ பெயர்தான்‌ அவருக்கு முதலில்‌ தோன்றும்‌. அவர்‌ வர இயல 
வில்லை என்றால்‌ தான்‌ பிறரை எண்ணுவார்‌. இவர்‌ பணியாற்றிய 
முகாம்களில்‌ கற்கும்‌ ஆர்வத்திற்குக்‌ குறைவிராது. இவருடைய 
ஆர்வம்‌ தொத்தப்‌ பெற்று தொடர்ந்து சாரண ஆசிரியராய்‌ பணிபுரி 
பவர்‌ பலர்‌ இன்று உளர்‌. 


g THE BHARAT SCOUTS 
AND GUIDES BULLETIN 





n ne ee 





en, 


தமிழகம்‌ முழுவதிலும்‌ உள்ள சாரணர்கள்‌ யாவரும்‌ சுயம்புவை 
அறிவர்‌. தமிழகத்தின்‌ சாரணத்‌ தலையகத்து முதல்வர்களுக்கும்‌ 
ஆணையாளர்களுக்கும்‌ இவரிடம்‌ ஒரு தனித்த மதிப்பு உண்டு. 
எனினும்‌ மிக அடக்கமாகவே இருப்பார்‌. நன்றியறிவு மிக்கவர்‌. 
திரு K. 5. சுந்திரேசன்‌ இறந்த பிறகு அவரிடம்‌ காட்டி வந்த பணி 
வை என்னிடம்‌ காட்டி வந்தார்‌, சாரணப்‌ பயிற்சிமுறையில்‌ ஐயந்‌ 
தோன்றிய போதும்‌, புதிய கருத்துக்கள்‌ தோன்றியபோதும்‌, என்னை 
யணுகிக்‌ கலக்காதிரார்‌, என்னைச்‌ சந்திக்கும்‌ போதெல்லாம்‌ சாரணி 
யத்தைப்‌ பற்றியே பேசுவார்‌. என்னோடு தங்கிய இரவுகளில்‌ 
எல்லாம்‌ இருவரும்‌ உறங்கமாட்டோம்‌. பயிற்சி முறைகளை ஆராய்‌ 
வோம்‌. 


. சாரணியத்தில்‌ இருந்த ஆர்வம்‌ தமிழிடத்தும்‌ இவர்க்கு உண்டு. 
சாரண நூல்கள்‌ நல்ல தமிழில்‌ வரவேண்டும்‌ என்று பெரிதும்‌ விரும்பி 
னார்‌. தஞ்சைச்‌ சாரணச்‌ சங்க வெளியீடாக வெளிவந்த E சரரண 
ஆசிரியர்‌ குறிப்பேடு?” இவரின்‌ ஆக்கமே, தமிழில்‌ வெளி வரும்‌ சாரண 
ஏடுகள்‌, கையேடுகள்‌, சிறுநூல்கள்‌ இவைகளில்‌ காணப்‌ பெறும்‌ 
மணிப்பிரவாள நடை, இலக்கணப்‌ பிழை மலிவுகளைக்‌ கண்டு மனம்‌ 
புழுங்குவார்‌. தமிழிலே”நல்ல பயிற்சி பெற்று வரும்‌ இன்றைய மாண 
வர்‌, பின்னர்‌ இவ்வேடுகளையும்‌ நூல்களையும்‌ கண்ணுரின்‌ << தமிழைக்‌ 
கரை படுத்தியவைகளில்‌ சாரணவியக்கமும்‌ ஒன்று என்று தூற்றுவறே. 
தூய தமிழில்‌ பேசியும்‌ எழுதியும்‌ தமிழுக்கு ஒரு நல்ல பணியை யாற்றி 
வரும்‌ ஒருவரை மாநில ஆணையாளராகக்‌ கொண்டிருந்தும்‌, தமிழகத்‌ 
துச்‌ சாரணச்‌ சங்கம்‌ தமிழிக்கு இத்தகைய தீங்கு இழைப்பதா? 7? 
என்று ஏங்குவார்‌. இறப்பதற்கு மூன்று நாட்கள்‌ முன்னர்‌ அவரை நான்‌ 
தஞ்சையில்‌ கண்டபோது “தமிழில்‌ குருளையாசிரியருக்குப்‌ பயன்‌ 
படும்‌ வகையில்‌ ஒரு சிறு நூல்‌ எழுது எனத்‌ திரு எம்‌. ஆர்‌. என்னைப்‌ 
பணித்துள்ளார்‌. அதற்குத்‌ தாங்கள்‌ உதவ வேண்டும்‌. ஒரு' சனி 
ஞாயிறில்‌ பொன்மலை வருகிறேன்‌? என்று கூறினார்‌. | 


அணித்தலைவர்‌ பயிற்சிக்காக குறித்து வைத்திருந்த குறிப்பேடு 
ஓன்றை என்னிடம்‌ வாங்கிப்‌ போயிருந்தார்‌, அதை நான்‌ மறந்தே 
போய்விட்டேன்‌. அதே போல திரு K. S. சுந்திரேசனிடம்‌ பயிற்சி 
முறையடங்கிய குறிப்பேடு ஒன்று பெற்றிருந்தார்‌. அன்று அவர்‌ 
மகன்‌ திரு K.S. விசுவநாதனையும்‌ என்னையும்‌ கண்டவுடன்‌, வீடு 
விரைந்து அக்‌ குறிப்பேடுகளை தேடி யெடுத்து வந்து கொடுத்து வீட்டு, 
புகை வண்டி நிலையம்‌ வரை வந்து எங்களை வழியனுப்பினார்‌. என்னே! 
அவரது பொறுப்புணர்வும்‌, நன்றியறிவும்‌! 


MADRAS STATE - 9 
OCTOBER 1961 


nr 


சீ ரெல்லாந்‌ தூற்றிச்‌ சிறுமை புறங்காத்து 
யார்யார்க்குந்‌ தாழ்ச்சி சொலல்‌.?? 
என்ற குமர குருபரவடிகளின்‌ அறிவுரைக்கு எடுத்துக்‌ காட்டு 
சுயம்பு. சென்ற ஆண்டில்‌ மூன்று திங்கள்‌ சென்னை ஆசிரியர்‌ கல்லூரி 
மில்‌ மாணவனாய்‌ அமரும்‌ பேறு பெற்றிருந்தேன்‌. வகுப்பில்‌ என்‌ 
பக்கத்தில்‌ அமர்ந்திருந்த வாலிபர்‌ அதிகமாக யாரிடமும்‌ கலந்து பழ 
காதத்‌ தன்மையுடையவர்‌, அவரோடு உரையாட நான்‌ பலமுறை 
முயன்றும்‌ முடியவில்லை. அக்காலை, ஒரு நாள்‌ சுயம்பு எனக்கு ஒரு 
கடிதம்‌ எழுதியிருந்தார்‌. அக்கடிதத்தின்‌ மேல்‌ சுயம்புவின்‌ முகவரி 
யைக்‌ கண்டதும்‌ அவ்வாலிபர்‌ , தாங்களை யார்‌ என்று அறியாது இது 
வரைவாளாயிருந்து விட்டேன்‌. தங்களைப்‌ பற்றி அடிக்கடி சுயம்பு பேசு 
வாரே! என்று கூறி அன்று முதல்‌ என்‌ உற்ற நண்பர்களில்‌ ஒருவரா 
னார்‌. சுயம்புவிடம்‌ பயிற்சி பெற்றிருந்த சிதம்பரம்‌ ஆசிரியர்‌ ஒரூவரும்‌ 
அக்கல்லூரியில்‌ என்னுடன்‌ படித்தார்‌. அவரிடமும்‌ சுயம்பு என்னப்‌ 
பற்றிக்கூறியிருந்தார்‌. உரையாடுங்கால்‌ ஒருவரின்‌ குறைபாடுகளைக்‌ 
குறிப்பி! நேர்ந்தால்‌ “அதை விட்டு விடுங்கள்‌. அதையேன்‌ நாம்‌ 
சொல்லவேண்டும்‌”? என்று மேலே குறை கூறவிடார்‌. 


தஞ்சையிலே அன்று நாங்கள்‌. பேசிக்‌ கொண்டிருந்த பொழுது 
“இருதய நோய்‌ என்று மருத்துவமனையில்‌ படுத்தாகிவிட்டது. சாவு 
என்றோ திடீரென்று வரும்‌. மனைவி மக்கள்‌ என்னை இனி நம்பமுடி 
யாது என்ற நிலை தெரிந்து வீட்டது. ஆகையால்‌ நான்‌ எங்கு வேண்டு 
மானாலும்‌ போகலாம்‌.” சப்பான்‌ போகச்‌ சொன்னாலுங்‌ கூட போ 
வேன்‌”? என்று கூறினார்‌. சப்பான்‌ மட்டுமல்ல. மேல்‌ உலகம்‌ எனினும்‌ 
செல்லுவேன்‌ என்பதை சொல்லாது செயலிலே காட்டிவிட்டார்‌. 


29-8-61 அன்று பள்ளிக்குச்‌ சென்று மூன்று பிரிவுகள்‌ பாடம்‌ 
நடத்திவிட்டு 12-15 மணியளவில்‌ சிறிது மயக்கமாக உளது எனக்‌ 
கூறி மேல்‌ தளத்திலிருந்து கீழிறங்கியவரை உடனாசிரியர்கள்‌ படுக்க 
வைத்து, மருத்துவர்க்கும்‌ *₹*ஆம்புலன்சு?? வண்டிக்கும்‌ தொலைபேசி 
மூலம்‌ ஏற்பாடு செய்ய அவைகள்‌ வருமுன்னே உயிர்‌ துறந்த செய்தி 
கேட்டு யார்தான்‌ கலங்காமல்‌ இருப்பார்‌. l 

சாரண ஆணையாளர்‌ உயர்‌ திரு A- Y. S. பரிசுத்தம்‌ நாடார்‌, மா 
வட்டக்‌ “கல்வி அதிகாரி, பள்ளித்‌ தலைவர்‌, உடனாசிரியர்‌ மாணவர்‌, 
சாரணர்‌, சாரண ஆசிரியர்‌, நண்பர்‌, அண்டையர்‌ ஆகியவர்கள்‌ செய்‌ 
தியறிந்தவுடன்‌ விரைந்து இறுதி வணக்கம்‌ செய்தது, சாரணத்துறை, 
கல்வித்துறை இவைகளில்‌ சுயம்பு கொண்டிருந்த ஈடுபாட்டையும்‌ 
தொண்டின்‌ சிறப்பையும்‌ காட்டுகிறது. 


THE BHARAT SCOU 
10 AND GUIDES BULLETS 


pereina eA a Se e 





அணைய வதய 


mae wt 





மட்டற்ற ஆர்வத்தால்‌ தன்‌ உடல்‌ தாங்கும்‌ நிலைக்கு மேற்‌ 
பட்ட தொண்டில்‌ ஈடுபட்டார்‌. சாரணவியக்கம்‌ மட்டுமல்ல. செஞ்சிலு 
வைச்‌ சங்கம்‌ போன்றப்‌ பல பொது வியக்கங்களிலும்‌ பங்கு கொண்டி 
ருந்தார்‌. எனவே குடும்ப நலத்தை மறந்தார்‌. இது அவரிடமிருந்த 
ஒரு பெரும்‌ குறைபாடு. அவரை யிழந்து இன்று மனைவியும்‌ ஐந்து 
மக்களும்‌ ஏங்கி வாடுகின்றனர்‌. அவர்‌ தொண்டால்‌ சிறந்த இயக்கங்‌ 
கள்‌, உழைப்பால்‌ பயனடைந்த சாரணர்‌, மாணவர்‌ ஆகியவரின்‌ 
நன்றிமறவாச்‌ செயல்‌, அவர்‌ குடும்பத்தை மறக்காது நல்வாழ்வு படுத்‌ 
தும்‌ என்பது திண்ணம்‌. 


அவர்‌ உயிர்‌ உயர்வடைதரக ! அவர்‌ தொண்டுகள்‌ சிறப்பதாக!! 


WHAT IS A “WIDE GAME”? 


This is a question frequently asked by the new Guider. Quite often. it 
puzzles and confuses them. Sometimes, it even alarms them. This strange 
mixture of feelings will soon pass, however, when the questioner comes to a 
true understanding of the term WIDE GAME. Actually, the term Wide 
Game is self-explanatory. Firstly it is unconfined as regards area in which 
it is played, and secondly, it is a game. 


Translated into Scouting and Guiding language it is ‘‘ technical knowledge, 
mixed with resourcefulness and spirit of adventure”, To these ingredients, add 
the essence “‘ Imagination ™ and you have all the ingredients for a first-rate 
product. 


Even if you are new to this Guiding Game, you can make up, and play 
with your Company, a Wide Game which is suitable for the stage of training 
which they have achieved. 


When you see the eager anticipation of a Patrol which is just about to 
embark ona wide game, then you have found the adventure, fun and excitement 
which Guides love. So, look wide: for this Guiding game we play is WIDE. 


MADRAS STATE `: 11 
OCTOBER 1961 





OUTLINE OF A WIDE GAME 


Patrols arriving in camp, or at Company meeting, are given scaled 
orders. 


In Patrol corners, the orders are opened and the game begins. 


The first clue could be in the form of a secret code, morse or semaphore, 
or a jig-saw, on some part of the Tenderfoot Test. 


Several clues can be placed around the campsite or hall. These clues 
could contain test work or craftwork, treasure hunts, scavenger hunts, etc. To 
conclude the. game the Guides. make up and present a story or play on 
a given topic. 


A Wide Game for your Games Book. . 


OPERATION R. J. 


Your Patrol is off on an‘expedition into Rum Jungle. Other enemy Patrols 
are in the vicinity. They are anxious to find the whereabouts of your site, which 
is marked with a flag and your Company colour. You know your position is 
ina - (N. W ) or - (S. E.) direction from your present position. The enemy 
Patrols will endeavour to capture you by taking your colour, which you are 
wearing. Whenever that happens you must return to operation R. J. for a new 
colour. i 


When you arrive at your site and find your flag, make a fire and cook a 
damper from the provisions left hidden early. Some members of your party, 
are gathering information on one type of tree. One member who climbs the 
tree to get further information, sucdenly feels too frightened to descend, and a 
rope ladder has to be made. 


You must return to operation R. J. by given time, whether your survey 
is completed or not 


Point Score: 


Flag sis 5 Points. 
Edible Damper ட்‌ 5 Points. 
Tree Information pes 5 Points. 
Rope Ladder ath 5 Points. 

ian 5 Points 


Every Enemy Colour 


[ The Waratah, August 1961. ] 


THE BHARAT SCO 
12 - AND GUIDES BULLETS 


a 
ji panman meae ஆட Aai நகைய aa வண்ட aar 





OUR STATE COMMISSIONER (SCOUTS) 
TO RUSSIA 


Sri N. D. Sundaravadivelu, Director of Public Instruction and 
State Commissioner (Scouts), Bharat Scouts and Guides, left 
for Russia on a three weeks’ Study Tour. A send off was given 
to him at the Meenambakkam Air Port by the Bharat Scouts and 
Guides. About 200 Scouts and Guides led by Sri H. Ramanathan, 
District Commissioner (Scouts), South Madras District Association, 
provided a guard of honour to the State Commissioner (Scouts). 
Kumari G. R. Samuel, Headquarters Commissioner for Training 
(Guides), garlanded Sri Sundaravadivelu on behalf of the 
Association. 


குகைகள்‌ எ கப கய கமா வகை BE SL RE ரள கைய TET ID SIR OE ER 
COMMUNITY SERVICE. 


Basically, Scouting is a system or method of training, but 
training for a purpose. The purpose is character-character of a 
type prepared and willing to serve our fellow men. Some of the 
reports received at the Bureau of public service performed by Scouts 
make thrilling reading. What a pity there are not more incidents 


to report. 


When did your Group last do a real service to the community? 
Let’s hear about it as soon as possible-not so that we can congratu- 
late you, but so that others may learn to do likewise. 


—D. C. SPRY. 


மானமா ளை வா ககக O 


MADRAS STATE 
OCTOBER 1961 j 13 


ன்னை ங்களா i அனவ ea அதள்‌ கல டை 
Sas ம்‌ க்க MANR ளா ளளாள o e, P மெய்யை n an. 
te வய paan i a அவல்‌ பைட்‌ ce m a S, 


LETTERS TO THE EDITOR. 


Dear Sir, 

My attention was invited to the leading ‘Scouting and Guiding to be 
made Compulsory’ in this month’s Bulletin. 1 would, with all respect to 
General Cariappa and the rest of the article, humbly but firmly say “‘ Never, 
Never, Never!’ Scouting is a grand GAME, to be enjoyed voluntarily by 
youngsters and leaders alike. Why should we spoil that? 


If we make it as attractive as it should be there will be no question 
of using compulsion, will there be? 


With thanks for an interesting magazine. 


Yours faithfully, 
Sd/-I. WORRALL. 


RANDOM JOTTINGS BY EAGLE 
W, 
Smartness in uniform and correctness in detail seems a smali matter 
to fuss about, but has its value in the development of self-respect, and means 
an immense deal to the reputation of the Movement among outsiders who 


judge by what they see. 


SERVICE ACTIVITIES 


The value of service activities does not lie on the surface. Their 
obvious value is that useful work is being done for other people, without 
fee or reward, and that Scouting gains the credit. But that is not their true 
value to us in the movement. Strictly speaking the results of such jobs of 
service, in terms of work done, are by-products; welcome by-products, but 
not the object of the exercise. Our real object is the long-term benefit to 
each individual Scout for which we can look as a resuit of the preparatory 
training which is necessary before such activities can be successfully tackled ; 
the measure of self-discipline which their performance fosters; and a growth 
of a habit of thinking in terms of other people’s needs, and an instinct for 
translating that habit into effective action 


THE BHARAT scouts 
14 AND GUIDES BULLETIN 


tt அன்ற 
aare aire கா்‌ e A 


. CONFERENCES. 


Most of us are like clocks and like clocks we are apt to run down. 
The object of conferences is to wind us up. 








PREMATURE EXIT OF BOYS FROM SCOUTING ‘` 


Due to: 
1. The poor standard of some of our Scouters. 


2. The imperfect application of the Group System. 


3. A Boy's failure to progress because of poor programmes or 
delay in passing basic tests. 


Think out if these are applicable to you and to your work. 


DISTRICT NEWS: 


ANAMALLAIS 


The first Annual General Body Meeting of the Anamailais District 
Association, Valparai, was held on Saturday the August 26, 1961 at the 


Panchayat High School premises, Valparai, with Mr J. R. Henshaw, the 
President in the Chair. 


After a short review of the Association’s activities and the assistance 
given by the Tea Board, by Mr. Henshaw, the Annual Report and accounts for 
the year 1960-61 wasread and adopted including the budget for the year 


1961-62. Mr. Henshaw, President, Mr. A. Dhanaraj, Honorary Secretary and 
the other office-bearers were re-elected, 


Sri M. Ram Mohan, Joint State Organising Commissioner, Coimbatore, 
was present at the meeting, as also several Managers from the Tea Estates. 


In conclusion of the meeting, Sri A. Dhanaraj, Secretary, proposed a vote of 
thanks, 


MADRAS STATE 
OCTOBER 1961 15 


டப படட ES i பண வரை ககக ஆணட 








Four Rovers Crews are functioning in the Anamallais District one of 
which caters to Valparai Township area and the three others are connected with 
Karamalai, Nallacathu and Nadumalai Tea Estates. 


The Joint State Organising Commissioner, Sri M. Ram Mohan, inspected 
on August 27, both the Nallacathu and Nadumalai Rover Crews and addressed 
the members. 


On Saturday the August 26, 1961, Sri B. M. Reddy, Scouter from Coim- 
batore addressed the Teachers and Scouters of the Aided School Teachers’ 
Association Centre when the Joint State Organising Commissioner presided. 


MADRAS. 


On Sunday the August 20, 1961, the members of the First Madras Sea 
Scout Group, under the leadership of Sri A. C. Alavandar, Group Leader 
(Scouts) went round Chepauk, Triplicane, and Mylapore areas collecting clothes 
for the flood victims. The response from the public was very heartening. 
About 120 articles of clothing such as Shirts, Pants, Dhoties, Sarees, Blouses, 
etc. were collected and handed over to the authorities. 


SALEM. 


A Camp for the new Rovers of the College Rover Crew, Government 
College, Salem, was held at ‘““Gokulam’’ on August 27, 1961 under the leader- 
ship of Sri A. Ponnusamy, B. A., College Rover Scout Leader. 


TIRUCHIRAPALLI. 


The Guides of All Saints Training School have raised Rs. 50/- for the 
Flood Victims, by staging a variety entertainment in their school. This amount 
was sent to the District Collector, who is also the President of the District 
Association. 


THE BHARAT SCOUTS 
16 AND GUIDES BULLETIN 


வடைய Sy a Ee ஆ ர ஆ. 





— 





பறவையர்‌ விளையாட்டு (தொடர்ச்சி) 


புள்‌ புள்களுக்காகத்‌ தொகுக்கப்பட்ட விளையாட்டுகளிலிரு ந்து 
கீழே இன்னும்‌ இரண்டு விளையாட்டுகளை த்‌ தருகிறோம்‌. 


7. குதிக்கும்‌ பாம்பு 

புள்‌ புள்கள்‌ தத்தம்‌ அறுவைகளாகப்‌ பிரிந்து ஒருவர்‌ தோள்‌ மேல்‌ 
ஒருவர்‌ கையைப்‌ போட்டு நீண்ட வரிசையாக நிற்பர்‌. அறையின்‌ 
மறு கோடியில்‌ ஒரு கோடு வரையப்‌ பட்டிருக்கும்‌. தலைவி உத்தர 
விட்டதும்‌ ஒவ்வொரு அறுவையும்‌ நொண்டியடித்து கோட்டின்‌ எல்லை 
யைத்‌ தாண்டி மீண்டும்‌ தான்‌ தின்ற இடத்திற்கு வருதல்‌ வேண்டும்‌. 
எந்தக்‌ குழு முதலிலும்‌ பிரிந்து போகாமலும்‌ இடத்தை அடைகின்ற 
தோ அதுவே வெற்றி பெற்றதாகும்‌. 


8. பாது காக்கும்‌ அரக்கன்‌ 


வேண்டும்‌ பொருட்கள்‌ :--ஒரு நீளக்‌ கயிறு; சிறு கற்கள்‌; புளியங்‌ 


கொட்டைகள்‌ அல்லது பிற காய்கள்‌. 


ஒரு புள்புள்ளை அரக்கனாகத்‌ தேர்ந்தெடுத்து மரத்தில்‌ நீண்ட 
கயிற்றால்‌ கட்டியிருக்க வேண்டும்‌. மற்றைய புள்புள்கள்‌ கையில்‌ 
ஆளுக்கு இரண்டிரண்டு காய்கள்‌ கொடுக்கவும்‌. அரக்கன்‌ தன்‌ மரத்‌ 
Osh காவல்‌ புரிவான்‌. கயிறு எட்டிய மட்டும்‌ சென்று மரத்தைத்‌ 
தொடவரும்‌ புள்புள்களைப்‌ பிடிப்பான்‌. அரக்கனிடம்‌ அகப்பட்ட புள்‌ 
புள்கள்‌ தம்‌ காய்களை அவனிடம்‌ ஒவ்வொன்றாகக்‌ கொடுத்து விட 
வேண்டும்‌. மரத்தை தொட்டவர்களே தலைவியிடமிருந்து காய்களைப்‌ 
பெறுதல்‌ வேண்டும்‌. ஆட்டம்‌ முடிவில்‌ அறாமிகள்‌ தம்‌ காய்களை எண்‌ 
ணுவர்‌. அதிகமான காய்களையுடைய அறுவை வெற்றி பெறுவர்‌. 


e த்க்‌ 


ல ல ட மதமான சிய வைக்க பர்‌ சான்‌ 


Edited and Published by Sri. P. R. Ganapathy Pillay for the Bharat Scouts 
and Guides, Madras State, ‘ Wenlock Park”, South Beach Road, Triplicane, 
Madras-5 and Printed by Sri. V. Ramachandra Iyer at the M, S, Printing 
Service, 94-Y, Royapettah High Road, Luz, Mylapre, Madras-4, 





காலஞ்சென்ற 
“ல சுயம்பு அவர்கள்‌ 


(15-7-1922 — 29-8-1961) 


Asst, Dt. Commissioner ( Scouts ), 
பாரத்‌ சாரண வழிகாட்டிச்‌ சங்கம்‌, தஞ்சை | 


Re கடவ அன்னு 


i, கலியாணசுந்தரம்‌ உயர்நிலைப்பள்ளி, தஞ்சை: 


T, 

i f - ; ; 3 i 

r > ராம்‌ o 
3 ்‌ i i 
ESEA ian hs ஆ. eee 
கே 1 ள்‌ : சி்‌ 41 Sates A Po eR பணை அவம்‌ 5 Ae 
3 w i 

4 ey + cms கரல are விதவைக்‌ “னிவ E எட்ட sa 


> 


| 


சல >i 





வம்சி 


4d 


ப க பதைக்‌ டப 


வேண்டுகோள்‌. 


ர. 
ரனில்‌ 


அன்புடைப்பெரியீச்‌ ! 


திரு. A. சுயம்பு அவர்கள்‌ பாரத்‌ சாரண வழிகாட்டிச்‌ 
சங்கத்தின்‌ சிறந்ததொரு தொண்டராக விளங்கியவர்‌. அப்‌ 
| பெரியார்‌ தஞ்சை மாவட்ட சிறுவர்‌ செஞ்சிலுவைச்‌ சங்கத்‌ | 
திற்கும்‌ பலபணிகள்‌ புரிந்திருக்கிறார்‌. இவர்‌ தஞ்சை கலியாண 
சுந்தரம்‌ உயர்நிலைப்பள்ளியில்‌ 25-6-1946 முதல்‌ 29-8-1961 
( இயற்கை எய்திய நாள்‌ ) வரை சிறந்த ஆசிரியராக அமர்ந்து 
அப்பள்ளியில்‌ எல்லாவிதமானவிழாக்களிலும்‌, கொண்டாட்டங்‌ 
களிலும்‌ சிறந்த பங்கெடுத்துக்கொண்டு அவைகளை வெற்றிகர 
மாக நடத்தத்‌ துணை புரிந்தவர்‌. இவர்‌ தமது பள்ளியில்‌ 
பணியாற்றிக்கொண்டி ருக்கும்பொழுதே திடீரென மாரடைப்‌ 
பினால்‌ ( Heart attack) தனது BT HURT து வயதில்‌ 
29-8-1961 செவ்வாய்க்கிழமை பகல்‌ 12-25-56 உயிர்‌ 
நீத்தார்‌. | 


இவர்‌ தனக்கெனவாழாப்‌ பிறர்க்குரியாளராக விளங்கினார்‌. 
1 தன்‌ கடன்‌ பணிசெய்து கிடப்பதே '' எனற ஆன்றோர்‌ முது 
மொழிக்கேற்றவாறு பணிகள்‌ பலவற்றையும்‌ புரிந்தார்‌. சாரண 
இயககத்திலுள்ள குருளையா பயிற்சி, சாரணர்‌ பயிற்சி, திரி 
சாரணா பயிற்சி என்ற மூவகைப்பயிற்சிகளையும்‌ முதலில்பெற்று 
பிறகு இப்பயிற்சிகள்‌ மூன்றிலும்‌ (Cub wood badge, Scout 
wood badge, Rover wood badge) வனக்கலைப்‌ பயிற்சி 
களையும்‌ வெற்றிகரமாக முடித்து சின்னங்களைப்‌ பெற்றவர்‌: 
மத்தியப்‌ பிரதேசத்தில்‌ அமைந்துள்ள நமது தேசீயப்‌ பயிற்சி 
முகாம்‌ (National training camp centre, Pachmarhi.) 
பச்மார்கிக்கு இருமுறை சென்று பயிற்சி பெற்று, இவருக்கு 
பயிற்சி முகாம்‌ உதவித்‌ தலைவர்‌ (Assistant Deputy Camp 
Chief.) என்ற உரிமையும்‌ வழங்கப்பட்டு, ஈமது மாகாணத்தில்‌ 
பல மாவட்டங்களில்‌ பயிற்சி முகாம்‌ தலைவராக இருந்து ௩டத்த | 


அனுமதிக்கப்பட்டவர்‌, அள்னாரிடம்‌ சுமார்‌ இரண்டாயிரம்‌ 
அங்கத்தினர்களுக்குமேல்‌ குருளை ஆசிரியர்‌ பயிற்சி அல்லது 
சாரண ஆசிரியர்‌ பயிற்சி பெற்றிருக்கக்கூடும்‌ என மதிப்‌ 
பிடலாம்‌. 


இவர்‌ தென்னாற்காடு மாவட்டத்தில்‌ 15-7-1922.ல்‌ 
திரு. N. அருணாசலம்‌ பிள்ளையவர்களின்‌ புதல்வராகத்தோன்‌ றி 
சிதம்பரம்‌ பச்சையப்பன்‌ கல்லூரியில்‌ மாணவராகச்‌ சேர்ந்து, 
S. 5. L. C. தேர்வில்‌ வெற்றிகண்டு பின்‌ ஆசிரியப்‌ பயிற்சி 
பெற்று தஞ்சையில்‌ கலியாணசுந்தரம்‌ உயர்நிலைப்பள்ளியில்‌ 
ஆசிரியராக அமர்ந்தார்‌. அவர்களது அகால மரணத்தினால்‌ 
அவர்களது மனைவி திருமதி. தர்மாம்பாள்‌ அம்மாளும்‌, பள்ளி 
செல்லும்‌ வயதுள்ள குமாரிகள்‌ மூவரும்‌, புதல்வர்கள்‌ இருவரும்‌, 
ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள்‌, மாணவர்கள்‌, சாரண 
இயக்கத்தில்‌ ஈடுபட்டுள்ளவர்கள்‌ எல்லோரும்‌ துக்கக்‌ கடலில்‌ 
மூழ்கியுள்ளனர்‌. அன்னாரின்‌ குடும்பம்‌ புயலில்‌ அகப்பட்டுள்ள 
மரக்கலம்போல்‌ தவித்துக்கொண்டிருப்பதைக்காண மிகமிக 
மனவருத்தம்‌ ஏற்படுகின்றது. 


இவ்விதம்‌ தன்னலங்கருதாது வாழ்க்‌ த சிறந்ததொரு 
தொண்டரின்‌ குடும்பத்தில்‌ ஏற்பட்டுள்ள நெருக்கடியை நன்கு 
உணர்ந்த தஞ்சை பாரத்‌ சாரண வழிகாட்டிச்‌ சங்கத்தின்‌ மகா 
சபை திரு. A. Y. 5. பரிசுத்தம்‌, M. L. A. ஜில்லா சாரண ஆணை 
யாளர்‌ அவர்களது தலைமையில்‌ 16--9--1961-ல்‌ கூடி அன்‌ 
னாரின்‌ குடும்பத்தாருக்கு ஒரு நிதி திரட்டி. அத்தொகையை 
அக்டோபர்‌ மாதம்‌ 3-வது வாரம்‌ நடைபெறவிருக்கும்‌ ஆண்டு 
மகாசபைக்கூட்டத்தில்‌ அளிப்பதென ஏகமனதாக முடிவு செய்‌ | 
துள்ளது. ஆதலால்‌ அன்னாரின்‌ குடும்பகலத்தில்‌ நாட்டமுள்ள -: 
நண்பர்கள்‌ அனைவரும்‌ தங்களால்‌ இயன்ற பொருளுதவியை 
நமது சங்கஉப தலைவர்களில்‌ ஒருவராகிய திரு. C. வேதாசலம்‌, 
B. A., 8. ட, அவர்களுக்கு பெருமன துடன்‌ உடனடியாக அனுப்பி 
வைக்கக்கோருகின்றோம்‌. பொருள்‌ அனுப்புகின்ற ௩ண்பாகள 
தொகையையும்‌, தங்கள்‌ முகவரியையும்‌ நன்கொடை அளிப்பவா 
பட்டியல்‌ அச்சிடவேண்டியிருப்பதின்‌ நிமித்தம்‌ தயவுசெய்து 
தெளிவாக எழுதியனுப்பக்‌ கோருகின்றோம்‌. பல ஈண்பாகள 
ஒன்று கூடி வசூலித்தும்‌ அனுப்பலாம்‌ என்றும்‌, மகாசபைக 


3 

























கூட்டத்திலேயே நேரில்‌ கொணர்ந்து கொடுத்தாலும்‌ கொடுக்‌ 
கலாம்‌ என்பதையும்‌ தெரிவித்துக்கொள்ளுகின்றோம்‌. அன்னா 
ரிடம்‌ பயிற்சிபெற்ற நண்பர்கள்‌, மற்றும்‌ இதர நண்பர்கள்‌, 
மாணவர்கள்‌, சாரண ஆசிரியத்‌ தோழர்கள்‌ அனைவரும்‌ 
தங்களது நன்றியைத்‌ தெரிவிக்க இதுவே தக்க சந்தர்ப்பம்‌ 
என்பதை பணிவுடனும்‌, வருத்தத்துடனும்‌ குறிப்பிடலாமென் று 
நினைக்கின்றோம்‌. 


இ ங்ங்ன ம்‌, 


சாரண ஊழியர்கள்‌ : 





யா. ஆரோக்கியசாமி, V. அட்சயம்‌, 
(தகராட்சி மன்றத்‌ தலைவர்‌) Hon. காரியதரிசி. 
தலைவர்‌ 


A. Y. S. ula dan, 


District Commiussioner-Scouts. 


தஞ்சாவூர்‌, இந்திரா நாகராஜன்‌, 
24—9—61. District Commissioner-Guides, 


ஷீ 


ஆனவை கழு ண்ண டட னி ன்‌ ரிக்‌. 





N. 8.:- பொருள்‌ அனுப்பு5ின்‌ றவர்கள்‌ £ழ்க்கண்ட முகவரிக்கு 
அனுப்புமாறு வேண்டப்படுகன் றனர்‌. 
திரு. C. வேதாசலம்‌ B. A., B. L., 
(ஓய்வுபெற்ற முனிசிபல்‌ ஆணையாளர்‌ ) 
நெ. 1, நீத்துக்காரத்‌ தெரு, 
கருத்திட்டைக்குட, - தஞ்சாவூர்‌ 
( Karuntattamkudy.) - . 


கமலா பவர்‌ பிரஸ்‌, தெற்கு ராஜவீதி, தஞ்சாவூர்‌, 


